Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மிள்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிரபுரம்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
"பிரபந்தத்திரட்டு" : பகுதி 27 (2027 -2128) 
திருப்பைஞ்ஞீலித்திரிபந்தாதி 


Tiricirapuram makAvitvAn mlnATci cuntaram piLLaiyin 
pirapantat tiraTTu : part 27 (2027 - 2128) 
tirippainjnjcllittiripantAti 
In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our Sincere thanks go to Dr. Thomas Malten of the Univ. of Koeln, Germany 

for providing us with a photocopy of the work. 

Etext preparation and proof-reading: This etext was produced through Distributed Proof-reading 
approach. 

We thank the following persons in the preparation and proof-reading of the etext: 

S. Mohan Muthu Kumar, R. Navaneethakrishnan, Sakthikumaran and Nalini Karthikeyan. 
Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland. 


This pdf file is based on Unicode with corresponding unicode font embedded in the file. 
Hence this file can be viewed and printed on all computer platforms: Windows, 
Macintosh and Unix without the need to have the font installed in your computer. 


€ Project Madurai, 1998-2009. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 

of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 

You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிபுரம்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
"பிரபந்தத்திரட்டு" - பகுதி 27 (2027-2128) 
திருப்பைஞ்ஞீலித்திரிபந்தாதி 


காப்பு. 


விநாயகர்‌ துதி. 


2027 ஒருமான்கரத்துத்தரித்தபிராயனோடுநிறங்‌ 
கருமான்முதற்சுரர்யாருங்கொண்டாடுங்கதலிவனப்‌ 
பெருமானந்தாதியுரைக்கமுக்கட்டுப்பெருகிமதம்‌ 
வருமானற்றோட்டகிப்பூட்டிருதாட்டென்வயினுளதே. 


நூல்‌. 


2028 திருத்தாமரையிலனஞ்சேர்பைஞ்ஞீலிசிறக்கவளர்‌ 
கருத்தாமரையமர்கையாமுகில்கடுக்குங்குழலின்‌ 
மருத்தாமரையமிடவேற்றவாவினைவாட்டுதலி 
னுருத்தாமரைபடுவேனையின்றாளவுரைத்தருளே. 


2029 அருந்தவரும்பர்குழாம்புடைசூழவரம்பைவனத்‌ 
திருந்தவரும்பலுரித்தார்புரத்திடைநாணுமடும்‌ 
பெருந்தவரும்பணிவெற்பாக்கொண்டார்பிறங்கும்புயத்திற்‌ 
பொருந்தவரும்பணிபூண்டாரின்றென்னைப்புரப்பவரே. 


2030 புரங்காவலரைமுன்செற்றாய்வெண்மேனிபொருந்தும்விடைத்‌ 
துரங்காவலர்கொன்றைத்தாராய்பைஞ்ஞீலியெந்தோன்றன்மன 
மிரங்காவலநினக்கின்றாதலினின்றெடுத்தவுட 


றிரங்காவலமருமுன்னெனையாண்டருள்செய்குவையே. 


2031 . செய்யுந்தரம்பைக்கவானுமைக்கண்ணுஞ்செந்தாமரைப்பூங்‌ 
கையுந்தரளநகையுமெய்யாகக்கழறும்வெறும்‌ 
பொய்யுந்தரங்கொடனமுமுள்ளாரைப்புரிந்துலைவே 
னுய்யுந்தரமுமுளதோபைஞ்ஞீலியென்னுத்தமனே. 


2032 உத்தமனேயென்றும்பைஞ்ஞீலியாயென்றுமொண்கனல்சே 
ரத்தமனேயென்றும்வாழ்த்தறியேனையின்றாண்டருள்வாய்‌ 
நித்தமனேயப்பனேயென்றலறுவர்நெஞ்சுறுவாய்‌ 
முத்தமனேகம்பொலிமுலைபாகவென்முன்னவனே. 


2033 முன்னந்தவம்புரிந்தேனலனின்பதமுன்னுவதற் 
கன்னந்தவம்பொலிநெஞ்சேனையோவினியாழ்வினைக 


டுன்னந்தவம்புக்கிடனாய்விடாதெனைத்தொண்டுகொள்வாய்‌ 


வன்னந்தவம்பிற்பயிலுங்கதலிவனத்தவனே. 


2034. வனக்காரிகையர்கணேற்றாற்குநீலிவனத்தவற்கு 
மினக்காரிகைப்பில்பணியணிந்தாற்குவிளம்பிழைகொ 
டனக்காரிகைவளைசோர்ந்ததெல்லாமுபசாரஞ்சொல்ல 
நினக்காரிகைக்குஞ்சுகப்பரிமாரனெருங்குமுன்னே. 


2035 நெருங்குந்தனத்தியொருபாகனாரநிறைபழன 
மருங்குந்தனத்திரள்சூழுங்கதலிவனத்துறைவோன்‌ 
பெருங்குந்தனத்திமுகனத்தன்மேற்சொலப்பெற்றனன்யான்‌ 
சுருங்குந்தனத்தினரைப்புகழ்ந்தேகவிசொல்லலற்றே. 


2036 சொல்லற்கரியயனாலுமொண்ணாப்புகழ்தொன்மையனே 
மல்லற்கரியதள்போர்த்தாய்கதலிவனத்தையனே 
வெல்லற்கரியதென்றாலுநின்றாளைவிரும்புமென 
தல்லற்கரியவருள்செயின்யானினக்கானவனே. 


2037. ஆனக்கரவம்பரிகலன்கச்சையென்றாதரித்தோய்‌ 
வானக்கரவஞ்செலவேதம்வாழ்த்தும்பைஞ்ஞீலிமன்னா 
தானக்கரவல்விலங்குரியாய்வினையைத்தவிரா 


யானக்கரவகன்றெஞ்ஞான்றுனைவந்தடைகுவதே. 


2038 அடைந்தேனின்றாள்கதியென்றினிமேனினக்காளலன்போ 
லுடைந்தெனின்றாலதுநன்றேவினைப்பட்டுழலுமென்முன்‌ 
மிடைந்தேனின்றாவென்றதென்றருணீலிவனமெய்யதேன்‌ 


குடைந்தேனின்றாதளைந்துண்டேனென்றாடிடுங்கொன்றையனே. 


2039 கொன்றைக்கனியனகூந்தன்மின்னார்கள்குலமடங்க 
வென்றைக்கனியமெனத்தள்ளியேநினக்கின்புறுவே 
னன்றைக்கனியநன்மாச்சேர்பைஞ்ஞீலியையாவென்மனக்‌ 
குன்றைக்கனியவைத்துன்னடியாரொடுங்கூட்டுவையே. 


2040 கூட்டப்படைகொள்புரத்தைவென்றாய்நறுங்கொன்றையனே 
வேட்டப்படையுஞ்சடையாய்பைஞ்ஞீலிவிமலமின்னார்‌ 
நாட்டப்படைதெறவெம்பிநின்றாள்கணண்ணாமலெனை 


வீட்டப்படைத்தவிதியார்பொருளிலென்வெஃகினனே. 


2041 இனகரமைந்தர்மடவாரென்றெண்ணியிடைந்தவிவீர்‌ 
கனகரமேன்மழுவுள்ளார்கதலிவனத்தமரு 
மனகரமாரனைசெற்றாரெனைத்தடுத்தாண்டவையர்‌ 


சினகரமேவித்தொழுவீர்விடுமுங்கள்சென்மங்களே. 


10 


11 


12 


18 


14 


2042 மங்காதசெல்வம்பெருகுங்கதலிவனத்தனைவான 
றங்காதவன்பற்புடைத்தவெம்மானைச்சலந்தரனென்‌ 
வெங்காதகனைத்தடிந்தானையோதவிரும்பிலர்துன்‌ 
பங்காதவந்தகற்காளாய்நரகிற்படுபவரே. 


2043 படந்தாங்குவெம்பணிப்பூணாய்பைஞ்ஞீலியப்பாவரிமண்‌ 
ணிடந்தாங்குநேடவெட்டாதநின்பாதத்திறைஞ்சியன்பாய்‌ 
கிடந்தாங்குநாட்டமற்றின்றிக்கதறிக்கிடந்துவினைக்‌ 
கடந்தாங்குநீரெனக்கண்ணீர்பெய்யேற்கென்கதியுளதே. 


2044 கதிக்குந்தங்கைக்கொடுலகாண்டுமாற்றலர்கண்பிதுங்க 
மிதிக்குந்தடக்கரிமேல்வரும்வேந்தர்பொய்வாழ்வைமெய்யா 
மதிக்குந்தரத்தவரென்னாவர்நீலிவனத்தையனே 
கொதிக்குந்தழற்கட்பிரானேயெனைப்பணிகொண்டவனே. 


2045 கொண்டற்புரையுங்கருங்குழல்வெண்ணகைக்கோதையரைக்‌ 
கண்டற்புறுமனமேகனறூங்குகண்காட்டியன்பு 
விண்டற்புடைக்குநிறத்தான்வரினென்விளம்புவையின்‌ 


றண்டற்புதனையெம்பைஞ்ஞீலிமேவியவத்தனையே. 


2046 அத்தனைவாம்பரியேற்றனைநீலிவனத்தமர்ந்த 
நித்தனைவாவென்றென்குற்றேவலுங்கொணிருமலனைக்‌ 
கத்தனைவாய்மனமெய்யாற்றொழார்முற்கருமங்கணூ 
லெத்தனைவாசித்திருக்கினுநீங்குவதேதவர்க்கே. 


2047 ஏதென்பணிகொண்டருள்வதின்றோவிரங்காமனமோ 
வோதென்பணியதுனக்கியான்‌ மந்தாகினியுற்றசடை 
மீதென்பணிந்தவெம்பைஞ்ஞீலியைநல்வெற்பரையன்‌ 
மாதென்பணியைமொழியொருபாகமறைமுதலே. 


2048 முதலிவனத்துச்சடையானெனமுன்னலின்றியைம்பா 
லதலிவனத்துக்களந்தனங்களுஞ்சவரும்பெனவே 
நுதலிவனத்துமடவார்பின்சென்றுறுநோயகலக்‌ 
கதலிவனத்துப்பெருமான்றிருவடிகண்டனனே. 


2049 கண்டலப்போதைமுடிக்கணியாதமுக்கட்பரற்கு 
வண்டலப்போதைமலியுங்கதலிவனத்தவற்கு 
விண்டலப்போதைநகையுடைத்தாற்குவிருப்பிலைநீ 
தொண்டலப்போதையலார்பாலுயிர்த்துணைசூழ்ந்துநெஞ்சே. 


2050 நெஞ்சத்திருக்குமடவார்மயக்கமுநீங்குதல்செய்‌ 


தஞ்சத்திருக்குமரன்றாதையைவெள்ளனப்பெடைகள்‌ 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


கஞ்சத்திருக்குமெம்பைஞ்ஞீலிநாதனைக்கண்டுதொழா 
வஞ்சத்திருக்கும்விடுமோபிறப்புமரணமுமே. 


2051 மரணங்கடந்துய்யலாகுங்கண்டீர்‌ முன்வருங்கரியை 
முரணங்கடங்கவுரித்தார்பைஞ்ஞீலிமுதல்வரொன்னா 
ரரணங்கடங்கலிலாதெரித்தாரெனையாண்டவர்பொற் 


சரணங்கடந்திடத்தொண்டாகிவாழுந்தரத்தருக்கே. 


2052 தரங்கந்தரும்பிறவிக்கடன்மூழ்கித்தளர்ந்துமனக்‌ 
குரங்கந்தமாதரைப்பற்றநிற்பேன்முன்கொடியகடாத்‌ 
துரங்கந்தறுகட்சமனேறிவேகத்திற்றோன்றுவனீ 
யிரங்கந்தநாளினிற்பைஞ்ஞீலிமேவியிருப்பவனே. 


2053 இருந்தனமீதெனவீட்டிமின்னார்களியம்புமொழி 
மருந்தனமென்னடையென்றுழல்வீர்நமன்வந்துவிட்டான்‌ 
முருந்தனவெண்ணகைபங்கனைநீலிவதனமுதலைப்‌ 
பொருந்தனன்னெஞ்சமுறுமோவுறுதல்பொல்லாத்தரமே. 


2054 தரத்தருக்கன்றனகர்‌ சூழ்தரவச்சந்தந்தபத்துச்‌ 
சிரத்தருக்கன்வலிதேய்த்தார்க்கரம்பைசெறியுஞ்சிவ 
புரத்தருக்கன்மலிகண்டர்க்குத்தொண்டர்புகழவருள்‌ 
வரத்தருக்கன்புடையேற்கேதிருவினைவாட்டுதலே. 


2055 வாடாதிசைமலர்க்கண்மடவார்வலைப்பட்டுழன்று 
நீடாதிசைவநெறிச்செல்கிலாதுநினதடிக 
டேடாதிசைபகராதிருந்தாலுமென்றிமைகெடத்‌ 
தாடாதிசைதொழும்பைஞ்ஞீலிமேவியசங்கரனே. 


2056 சங்கரனேசம்புவேயிறையேபொற்றனவமலை 
பங்கரனேயெனப்பாடாவெனக்கருள்பாதமணிப்‌ 
பொங்கரனேசத்தணிந்தவனேமுக்கட்புண்ணியனே 
செங்கரனேதிருப்பைஞ்ஞீலிமேவுஞ்சினகரனே. 


2057 சினனாதனையில்வழியேசெலுஞ்சிறியேன்சிறிது 
மனனாதனைச்சுத்தஞ்செய்யேன்பொல்லாமடவார்மயலா 
மினனாதனைவிலனானாலுமோங்குமிருங்கதலி 
வனனாதனைத்தொழுவேற்கில்லையோசிவமாநகரே. 


2058 மானாடும்வாசவன்வானாடுமற்றயனாடுமினி 
யானாடும்வண்ணமிலையேனென்றாலருளெம்பெருமான்‌ 
றேனாடும்பொங்கர்மலியும்பைஞ்ஞீலிச்சிவனுமையாள்‌ 
கோனாடுமஞ்ஞையுமூர்ந்தானுக்கத்தன்கொடுத்தனனே. 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


2059 கொடுக்குந்தருநன்னிழலிருந்தேயிகல்கொண்டடல்வே 
லெடுக்குந்தருக்கர்குறும்போட்டிவாழ்தலுமெண்ணுகிலேன்‌ 
முடுக்குந்தருமன்சினந்தெதிராமுனையக்கரங்கா 
னடுக்குந்தருணத்தில்வந்தாள்பைஞ்ஞீலியென்னாயகனே. 


2060 அகத்தாசையற்றிலனின்னடியார்க்கன்பனாகிலனிச்‌ 
சகத்தாசையெங்குந்திரிந்துழன்றேசலித்தேனதனா 
லுகத்தாசைநீக்கியெனையாளவேண்டினனுன்னையைந்து 
முகத்தாசையிலச்சிலையாய்பைஞ்ஞீலியின்முக்கண்ணனே. 


2061 கண்ணுதலிக்குப்பணைசேர்பைஞ்ஞீலிக்கடவுண்மலைப்‌ 
பெண்ணுதலிக்குறிக்கும்பாகமீந்தபெருமநினை 
யெண்ணுதலிக்குமற்றங்கேனெனலன்றியேங்கிடுமென்‌ 
னொண்ணுதலிக்குமனமிரங்காததென்னுத்தமனே. 


2062 உத்தமனத்தனமலைபங்காளனொளிர்சடையா 
னித்தமனத்தன்முகிலூர்புரந்தரனேமியொடு 
சுத்தமனத்தன்பணியும்பைஞ்ஞீலியெஞ்சுந்தரனிம்‌ 


மத்தமனத்தன்மட்னென்றெண்ணாதென்னுள்வந்தனனே. 


2063 வந்தானைசீறிப்பொரும்போதுதுரித்ததன்மாவதளை 
நந்தானையென்றரைமீதுடுத்தானைநஞ்சுண்டவனைப்‌ 
பந்தானைகொங்கைவயினுமைபாகனைப்பங்கயனைத்‌ 
தந்தானையம்பனைப்பைஞ்ஞீலியானைச்சரண்புகுமே. 


2064 சரமாரனைச்செற்றவனைப்பைஞ்ஞீலிச்சயம்புவைமுப்‌ 
புரமாரனைவின்றியுண்ணக்கண்டானைப்பொருவில்பல 
சிரமாரனைத்தொழுதேத்தீர்நுஞ்சென்மங்கடீர்வதற்கா 


தரமாரனையர்கருப்பாழ்படாதங்கடுப்பவரே. 


2065 அடுவாரணவுரிபோர்த்தபிரானையணிகளத்திற்‌ 
கடுவாரணலையெம்பைஞ்ஞீலியானைக்கனதனத்திற்‌ 
றொடுவாரணங்கொருபாகனையேத்தித்தொழார்களெல்லாம்‌ 
படுவாரணங்கிலெனமறைநான்கும்பகர்தருமே. 


2066 தருமந்தகவின்றியேமடமாதர்தருமயல்பட்‌ 
டருமந்தகல்வியிழப்பீர்பைஞ்ஞீலியனைப்பணியீர்‌ 
தெருமந்தகன்றுதிரிந்தால்வெம்போத்தைச்செலுத்தியெதிர்‌ 
வருமந்தகன்விடமாட்டானெங்கோடிமறையினுமே. 


2067 மறைவாயவர்புகழ்ந்தேத்துங்கதலிவனத்தினமர்ந்‌ 
துறைவாயன்றாழிமதித்திடுங்காலத்துதித்தவிடக்‌ 


32 


33 


34 


35 


36 


37 


38 


39 


கறைவாய்மணிமிடற்றெம்மையனேநினைக்காண்டலின்றித்‌ 
தறைவாயடியன்வருநதுவனோவினித்தாங்கிக்கொள்ளே. 


2068 தாங்கரும்பாரமெனயான்பெறும்வினைதன்னொடென்று 
போங்கரும்பாரமயக்கமெல்லாமுக்கட்புண்ணியனே 
கோங்கரும்பாரமுலைபங்கனேகுற்றமற்றவனே 
தீங்கரும்பாரஞ்செறியும்பைஞ்ஞீலிச்சிவபரனே. 


2069 சிவசம்புசங்கரநின்மலதீஞ்செங்கழைகட்குமீ 
துவசம்புமஞ்சளுமோங்கும்பைஞ்ஞீலியுறைபவபொற் 
கவசம்புயங்கத்தநின்மேற்கவிபகரத்தலைவி 
திவசம்புன்மைச்சிறியேனுக்குண்டாயதுன்செவ்வருளே. 


2070 அரும்பன்னமென்முலைமேற்சாந்திடாவெனதாசைமுற்றும்‌ 
விரும்பன்னமேதுருப்பைஞ்ஞீலிமேவும்விமலற்கெதிர்‌ 
பொரும்பன்னகப்புலித்தோலணிந்தாற்குப்புகைந்துழலா 
வரும்பன்னகப்பணியாற்கோதியிங்குவரச்சொல்வையே. 


2071 வரந்தந்துதொண்டனையாளுங்கதலிவனத்தானை 
நரந்தந்துதைகொன்றைத்தாரனைவாழ்த்தியெஞ்ஞான்றுமிரு 
கரந்தந்துயர்கெடச்சென்னிவையார்கள்கணக்கில்பல்லா 


யிரந்தந்துகற்றிருந்தாலும்விடாவினையீட்டங்களே. 


2072 ஈட்டமரப்பனையேட்டைவிடாதெடுத்தேயெழுதும்‌ 
பாட்டமரப்பனையார்மீதன்பாகப்பகர்ந்தென்பெற்றீர்‌ 
வாட்டமரப்பனைவிக்குநஞ்சுண்டவனைக்கதலிக்‌ 
காட்டமரப்பனைப்பா! ரதுழலுங்கவிஞர்களே. 


2073 கவிக்குமகுடம்புனைந்துசெங்கோலொன்றுகையிற்கொண்டு 
புவிக்குமனாகவிருக்கினும்வானம்புரக்கினுமெ 
னவிக்குமகிழுஞ்சுரர்சூழரம்பைவனத்தனைக்கை 


குவிக்குமனத்தன்புகொண்டிலராயிற்குறித்திடினே. 


2074 குறித்தேனினியபைஞ்ஞீலியென்பார்முன்னுங்குற்றமற 
முறித்தேனினித்திலப்பல்லார்மயலென்பர்முன்னுநிற்பாய்‌ 
வெறித்தேனினின்னருளாலடியேன்வினைவேரொடுங்கப்‌ 
பறித்தேனினியந்தகற்கொருநாளும்பயமிலையே. 


2075 இலையம்புயனெடுமாற்குமெட்டாதபைஞ்ஞீலியெம்மான்‌ 
றலையம்புயங்கமணிந்தோனைப்பாடித்தழைமினிப 
மலையம்புயர்கழையான்செயும்போரினறிவழிந்து 
மலையம்புயவெனமூடரைப்பாடிவருந்துவிரே. 


40 


41 


42 


43 


44 


45 


46 


47 


48 


2076 வருந்தத்தைகாள்கைவளைசோர்ந்தனையர்மனம்வெறுக்க 
விருந்தத்தையின்றறியீரோபைஞ்ஞீலியிறையவற்குப்‌ 
பொருந்தத்தையற்கொருபாகந்தந்தாற்கின்றுபோயெனது 
பெருந்தத்தையோதிவருவீர்மதியம்பிறக்குமுன்னே. 


2077 முன்னும்படியறிவில்லாதவென்முழுமூடநெஞ்சை 
மின்னும்படிகமெனவாக்கிவெவ்வினைவேரறுத்தான்‌ 
மன்னும்படியெங்குங்கொண்டாடவாணிமலர்மகளுந் 


துன்னும்படிக்குளப்பைஞ்ஞீலிமேவியசுந்தரனே. 


2078 சுந்தரத்தார்நின்பதத்தணிந்தாடித்துதித்துவிடக்‌ 
கந்தரத்தாவெனப்போற்றறியேற்குன்கழறருவாய்‌ 
குந்தரத்தாவெங்கொடுங்காலற்செற்றகுரைகழலா 
யந்தரத்தார்தொழும்பைஞ்ஞீலிமேவியமரத்தனே. 


2079 அத்தத்திலங்குசபாசமுள்ளாற்கத்தனைவினையேன்‌ 
சித்தத்திலங்கும்பரனைப்பைஞ்ஞீலியிற்சென்றுதொழார்‌ 
கத்தத்திலங்குழைப்பார்போல்யமன்கசக்கத்திரிபட்‌ 
டுத்தத்திலங்குமழிந்திங்குந்தோன்றியுலைபவரே. 


2080 உலகஞ்சவெம்மைகொண்டோங்குஞ்சமனையுதைத்தவனே 
பலகஞ்சமீதுபொற்றூவிசெங்கால்பசுஞ்சூட்டுடனே 
யிலகஞ்சமேவும்பைஞ்ஞீலியசற்றுமிரக்கமிலேன்‌ 


கலகஞ்சங்கேந்தியுங்காணாநின்றாள்கொளக்கண்டனனே. 


2081 கண்டனஞ்சத்திவரைகடுப்பாள்பங்கனேகொதிப்புக்‌ 
கொண்டனஞ்சத்திறல்குன்றவுண்டாய்குளத்தாமரையில்‌ 
வண்டனஞ்சத்திக்கும்பைஞ்ஞீலிநாதமனமயங்கு 
தொண்டனஞ்சத்தினம்வாட்டிடுமோவினைத்தொல்லைகளே. 


2082 தொல்லையிலாயவினையாற்சுழன்றடைந்தேன்மனத்தை 
யொல்லையிலாக்குடிகொள்வாய்பைஞ்ஞீலியென்னுத்தமனே 
வெல்லையிலாதரன்றந்தாய்பொற்கோபுரமேவுதிருத்‌ 
தில்லையிலாடியதாளாய்த்தீவினைதீர்வதற்கே. 


2083 தீராக்கவலையுடையேனையன்பரிற்சேர்த்தருளிச்‌ 
சீராக்கவலைப்புனல்வாவியிலுகள்சேலைக்கண்டு 
சாராக்கவலைச்சிரல்கொள்பைஞ்ஞீலித்தலைவகைக்குப்‌ 
பேராக்கவலையொப்பாமென்னகந்தையைப்பேர்த்தருளே. 


2084 பேரரம்பைக்குலமோங்கும்பைஞ்ஞீலியர்பெய்மதுவார்த்‌ 


தாரரம்பைச்சடைவைத்தவர்முப்புரந்தம்மைவென்ற 


49 


50 


51 


52 


53 


54 


55 


56 


வீரரம்பைப்பணிபூண்டவர்மேவமிரும்பியவென்‌ 


னோரரம்பைக்கனையாளையின்றாளவந்துற்றிலரே. 


2085 உற்றவர்தொண்டர்வினைவேரறுப்பதற்கும்பருட 
னற்றவர்சூழ்திருப்பைஞ்ஞீலிமேவியநாயகர்பொற் 
கற்றவர்கொண்டருள்புண்ணியர்தாளையென்கன்னெஞ்சமே 


பற்றவரன்றிமற்றாரேகொடுப்பர்பரகதியே. 


2086 பரமனையன்புசெறிநெஞ்சியற்பகையார்க்குமுத்தி 
தரமனையிற்சென்றவனையெம்மானைத்தழங்குகனற்‌ 
கரமனையோங்குங்கதலிவனத்துமுக்கண்ணனைநல்‌ 
வரமனைவர்க்கும்கொடுப்பானைவாழ்த்திவரங்கொணெஞ்சே. 


2087 வருந்தாரெனமகிழ்ந்தேனிற்றைஞான்றுவரையுஞ்சும்மா 
விருந்தாரனுப்புதலின்றிவண்‌ டீரின்றுபோய்ச்சொலுங்கோள்‌ 
பெருந்தாரணிபுகழ்ந்தேத்தும்பைஞ்ஞீலிப்பெம்மானுக்குத்தேன்‌ 
றிருந்தார்முடியுடையாருக்குத்தேவர்தந்தேவருக்கே. 


2088 தேவிக்குருவம்பகிர்ந்தார்பைஞ்ஞிீலிச்சிவபுரர்க்குப்‌ 
பாவிக்குருகுமனமிலராயபரமருக்குத்‌ 
தூவிக்குருமணிநந்தினஞ்சிந்துந்துறைமலியும்‌ 
வாவிக்குருகினங்காள்சொல்லுவீரென்றன்மையலையே. 


2089 மையற்கடாக்களிறல்லாநடத்திவருமதனப்‌ 
பையற்கடாததென்செய்தேனெஞ்ஞான்றும்பகைத்துவெங்கோன்‌ 
மொய்யற்கடாவினனாகப்பைஞ்ஞீலிமுழுமுதலென்‌ 


னையற்கடானையுரித்தாற்குறுமையலாயினனே. 


2090 ஆயனையம்பனுமையொருபாகனரம்பைவனத்‌ 
தூயனையம்பன்மினாரிடத்தேற்றவன்றூத்திரையான்‌ 
சேயனையம்பகத்தாலெரித்தானைச்சிலகவிதந்‌ 
தாயனையம்பதவென்றோதிடவென்றளர்விலையே. 


2091 இல்லாதவாதனையீராகவையனிரும்புகழைக்‌ 
கல்லாதவாவுற்றுழல்வீர்கதலிவனத்தமர்ந்தோன்‌ 
பல்லாதவாவற்றினையோவென்றியாரும்பகரச்செய்தோ 
னல்லாதவானவனுண்டோநுந்தீமையறுப்பதற்கே. 


2092 அறுகாரணிசடையாற்குயரோங்கலரையனன்பாய்ப்‌ 
பெறுகாரணியொருபாகற்குத்தேவர்பிராற்கிலங்கு 
மருகாரணிதிருப்பைஞ்ஞீலியாற்கென்வருத்தஞ்சொல்லி 
யுறுகாரணியலகொணர்ந்தாலென்னாங்கொலிவ்வொண்மதியே. 


57 


58 


59 


60 


61 


62 


63 


64 


65 


2093 மதித்தலையாழிகடைவேலைவந்தநஞ்சுண்டவனே 
விதித்தலையார்கரத்தோனேபைஞ்ஞீலியெம்வித்தகனே 
துதித்தலையான்செய்திலனேனுமின்னந்தொடர்ந்தனைபா 
லுதித்தலையாமலெனையாளநீயென்றுடம்படலே. 


2094 படப்பணிபூண்டபுயத்தபைஞ்ஞீலிப்பரம்பரபூங்‌ 


கடப்பணிவேளத்தசெங்கையின்வண்டுகழலமுத்து 
வடப்பணிசிந்திமலர்ப்பாயனீத்துமருவவெண்ணி 
நடப்பணிற்பாடிகைப்பாளுயிர்ப்பாளெங்கணன்னுதலே 


2095 நன்னத்தனேடும்பொற்பாதத்தனேநல்லரம்பைவன 
மன்னத்தனேரில்லாபைஞ்ஞீலியனேமருவாரைவெல்வேன்‌ 
மின்னத்தனேகமருப்பன்விரும்பும்விருப்பத்தனே 


யென்னத்தனேநினையல்லான்மற்றியாரையுமெண்ணலனே. 


2096 எண்ணாதவனன்பொடுநின்பதத்தையென்றாலுமெனை 
யுண்ணாதவன்னஞ்சமுண்டதுபோலவுவந்தருள்வாய்‌ 
விண்ணாதவன்கதிர்தோற்றாவரம்பைவியன்வனமுக்‌ 
கண்ணாதவனன்குடையார்மனத்துறைகாரணனே. 


2097 காராழியொக்குநிறத்தான்செய்பூசனைகண்டினிதா 
வாராழிமுன்னமளித்தாய்பைஞ்ஞீலியமர்ந்தவனே 
பாராழித்தேருடையாய்மடவார்மயல்பட்டுழலும்‌ 
பேராழியவினையேனுன்னருளென்றுபெற்றுய்தலே. 


2098 பெற்றனடாவும்பெருமான்பைஞ்ஞீலிப்பெம்மானிலங்கும்‌ 
பொற்றனடாவுழைக்கண்ணிபங்கானன்புபூண்மனத்திற்‌ 
குற்றனடாமற்குணநடுமூன்றுகட்சோவைத்தொழக்‌ 
கற்றனடாவந்தகாவந்துபாரொருகையினியே. 


2099 கையத்திலங்கறத்தோலுரித்தவன்காலற்செற்றோன்‌ 
மொய்யத்தியங்குஞ்சடையான்பைஞ்ஞீலிமுழுமுதல்வன்‌ 
வையத்தியங்கொள்பொற்றேரானையன்றிவருத்தம்வினை 


செய்யத்தியங்கினும்பா டேனினிமற்றொர்தேவரையே. 


2100 தேவாகருங்குழல்பாகாபைஞ்ஞீலிச்சிவபுரனே 
மாவாகருங்குலவேதருந்தேடுமறைமுதலே 
பூவாகருங்குன்றுபன்னிரண்டாற்குப்பொருந்தத்தனே 
நீவாகருங்குண்டைமேலம்மையோடென்முனேயமுற்றே. 


2101 உற்பத்தியாவதுஞ்சாவதுமன்றியுன்றாண்மலர்க்கு 
நற்பத்திகொண்டுய்ந்தறியேன்பைஞ்ஞீலியென்னாயகனே 


66 


67 


68 


69 


70 


71 


72 


73 


10 


கற்பத்தினான்சக்கரத்தானின்றேத்தக்கடும்புரம 
திற்பத்திவேவச்செற்றாயுய்யுமாறருள்செய்தருளே. 


2103 செய்க்குவளைக்குநிகர்நேத்திரம்புனல்சிந்துவதுங்‌ 
கைக்குவளைக்குலஞ்சேராததுஞ்சுகங்காள்சொலுநன்‌ 
மைக்குவளைக்குங்கடல்சீறிடுமுன்மதியெழுமு 


னைக்குவளைக்குழைபாகற்கரம்பையடவியற்கே. 


2103 அடவிக்கதலிபிபசுங்குருத்தோடியகல்விசும்பைத்‌ 
தடவிக்கதறக்கதிரோன்குரகதத்தைத்தகர்த்துக்‌ 
கடவிக்கதனஞ்செய்பைஞ்ஞீலிமேவுங்கடவுண்மதன்‌ 
படவிக்கதமுறச்செற்றாயருணின்பொற்பாதத்தையே. 


2104 பாதம்பணியும்வகையறியேற்குன்பசும்பணியும்‌ 
போகம்பணியுமைபாகபைஞ்ஞீலியபொற்சடையின்‌ 
மீதம்பணியும்விமலமன்றேறிவிமலையுடன்‌ 
வாதம்பணியும்பரேத்தநின்றாடுமறைமுதலே. 


2105 மறைவழியேநின்றிருப்பகழோதிமனங்கனிந்து 
முறைவழிபாடுபுரியமுன்னாதிருப்பேற்குமனக்‌ 
குறைவழியத்தயைசெய்தாண்டருள்வைபொற்குன்றுவில்லாய்‌ 
நறைவழியுங்கதலிச்சோலைமேவியநாயகனே. 


2106 அகலப்படவரவாய்த்தேரைபோலுமம்மாதர்விழி 
யிகலப்படவரந்தைக்கிடனாய்க்கொடியேய்கடன்மே 
வுகலப்படவரவந்தீர்ந்தபோலுமுள்ளேற்குளத்தா 
சுகலப்படவரம்பைக்காடவோடத்துரத்துதியே. 


2107 உதிக்கின்றவம்புலிவெம்புலியாகியுறவவ்வுடு 
பதிக்கின்றவம்புரிந்தேன்சந்தம்பூசப்பருமுலைமேற்‌ 
கொதிக்கின்றவம்பல்செய்வேனோபெண்காளென்குறையுரையீர்‌ 
மதிக்கின்றவம்பலத்தாடும்பைஞ்ஞீலிவரனுக்கின்றே. 


2108 வரம்பலமாவொன்றுநாயேற்குதவுமருமலர்ச்செ 
யிரம்பலமாமொய்யனைச்செற்றவாநல்லிருங்கதலி 
மரம்பலமாப்பலசேரும்பைஞ்ஞீலிமறைமுதலே 
சிரம்பலமாலையணிந்தாய்நின்றாட்கன்புசெய்வதற்கே. 


2109 செல்லைக்கடுத்தகுழலார்பிறையைச்செயித்துவரி 
வில்லைக்கடுத்தநுதலார்மயக்கைவிரும்பிவினைத்‌ 
தொல்லைக்கடுத்தவுடம்பெடுத்தேனைநின்றொண்டரிற்சே 
ரொல்லைக்கடுத்தருக்கோட்டீபைஞ்ஞீலியுறாபவனே. 


74 


75 


76 


TT 


78 


79 


80 


81 


82 


11 


2110 பவனாசனப்பனெம்பைஞ்ஞாலிநாதன்பருப்பதவிற் 
சிவனாசனங்கயிலாயவெற்பான்செஞ்சடைப்பெருமா 
னிவனாசன்மக்கடனீத்தேறுவனென்றியம்பவமைந்‌ 


தவனாசன்வஞ்சனென்றென்னையெண்ணாதினிதாண்டனனே. 


2111 ஆண்டலைப்பத்திரக்கேதனத்தாற்கத்தனேயணிகொள் 
பூண்டலைப்பத்திரியேற்றாய்பைஞ்ஞீலியனேநின்பொற்றாள்‌ 
காண்டலைப்பத்தியினாலறியாக்கள்வனேற்குவினை 


யீண்டலைப்பத்தியங்கித்திரிவேற்கென்றிரங்குவையே. 


2112 இரக்கஞ்சற்றுங்கிடையாமனத்தேற்கஞ்சலென்றுநின்செங்‌் 
கரக்கஞ்சங்காட்டிநின்றொண்டர்குழாத்திற்கலக்கவைப்பாய்‌ 
தரக்கஞ்சமுன்னமுரித்தாய்பைஞ்ஞீலித்தலைவமிக்க 
விரக்கஞ்சர்ப்பந்தரித்தாய்மழுவேந்தும்விடையவனே. 


2113 அவனிவனென்றலையாமனெஞ்சேயென்னையாளுடைய 
சிவனிவரேறுடைப்பைஞ்ஞீலிநாதன்றிசைமுகத்தோன்‌ 
புவனிவனிதைபுணர்வோன்கிளைத்தபுரனுமைக்கோர்‌ 
தவனிவரும்பவந்தீர்ப்பான்பொற்றாளிணைசாருவையே. 


2114 சாருக்கனையமொழியாயிரதிதவனடத்தும்‌ 
போருக்கனையர்பகைக்கினிச்செய்வதென்பூங்கதலித்‌ 
தாருக்கனையடர்பைஞ்ஞீலிமேவுந்தலைவனெம்மான்‌ 
மேருக்கனையக்குழைத்தானிங்கெய்தின்மிகவுநன்றே. 


2115 நன்றத்தம்வேண்டினனீகெனமூடரைநண்ணியம்பொற் 
குன்றத்தடம்புயனேயெனப்பாடிக்குறைந்தலைந்து 
வன்றத்தளாவித்திரியாமனீலிவனத்தவபொன்‌ 
மன்றத்தயானினக்கேகவிபாடமனந்தந்ததே. 


2116 தந்தக்கரியதள்போர்த்தான்பைஞ்ஞீலித்தலைவனுள்ளு 
வந்தக்கரியணிந்தான்கோலமாகிமலரடியை 
முந்தக்கரியவன்றேடநின்றானென்முழுவினைநோய்‌ 
சிந்தக்கரியப்புரிந்தாண்டருடருந்தேசிகனே. 


2117 கனத்துப்புடைகொடனமதர்நோக்கங்கறுத்தகுழல்‌ 
வனத்துப்புடையிதழம்மைபங்காகஞ்சவாவிகளி 
னனத்துப்புடைமலங்குந்துபைஞ்ஞீலிநம்பாநிற்றொழ 
மனத்துப்புடையவனோவாதலாலெற்குவந்தருளே. 


2118 வந்தித்தலையுடையார்க்கன்பனீலிவனத்துறைவோன்‌ 
பந்தித்தலையன்வரைக்கீழலறும்படிநெரித்தோன்‌ 


63 


64 


65 


66 


67 


88 


89 


90 


12 


சிந்தித்தலைகடல்போலேகண்ணீர்மிகச்சிந்துமென்முன்‌ 
னிந்தித்தலைவருமுன்வருமாறியம்பெய்திமஞ்சே. 


2119 மஞ்சனகண்டனைப்பைஞ்ஞீலிவாழுமறைமுதலை 
வஞ்சனமன்புரளக்கழறூக்குமெம்மானையொண்கண்‌ 
ணஞ்சனமாதர்மயல்விழிவீழ்ந்தறிவற்றழிந்துழல்வீர்‌ 
வெஞ்சனனங்களைந்தீடேறியுய்யவிரும்புமினே. 


2120 விரும்பன்னமீதில்லைபாலினுமில்லைவெண்முத்தணிகொ 
ளரும்பன்னமென்முலைகாந்துவதாலவ்விருப்பமெங்ங 
னிருப்பன்னமுண்டகஞ்சேரும்பைஞ்ஞீலியினெம்மிறைவர்‌ 
திருப்பன்னகந்தரித்தார்புயத்தேறுந்தெரியலினே. 


2121 அலம்புகுவால்வினையெஞ்ஞான்றும்வாட்டவயர்ந்திருகண்‌ 
ணிலம்புகுமாறலறித்திரிவேனையென்றாண்டருள்வாய்‌ 
விலம்புகுலாநுதற்கண்ணிபங்காமிகுமென்கதலிக்‌ 
குலம்புகுகோயிலிருப்பாயடியன்குலதெய்வமே. 


2122 குலமலையாவுந்தொழநின்றபொன்மலைக்கோனருளு 
நலமலைபாகபைஞ்ஞீலியனேநதிபோலுமத 
சலமலையுங்கவுட்டோலுரித்தாயென்னைச்சார்ந்துவினை 
வலமலையாமலினிதாவென்றோதயைவைப்பதுவே. 


2123 பதுமத்தனங்குடிகொள்ளும்பைஞ்ஞீலிப்பரசிரத்தில்‌ 
விதுமத்தனங்கையொருபாகவெள்ளைவிடையநினை 


முதுமத்தனங்கம்வருந்தலுந்தேடலுமுன்னலைச்செய்‌ 


வதுமத்தனங்கொண்மடவார்க்கென்றாலெங்ஙன்வாழ்த்துவனே. 


2124 வனத்தனையன்றொழும்பைஞ்ஞீலிமேவுமறைமுதலை 
யெனத்தனையன்றுபுரமெரித்தானையிலங்கிலைவேற் 
சினத்தனையன்குகனாகப்பெற்றானைச்செம்மான்மழுவாண்‌ 


மினத்தனையன்றிப்புகழேன்புறஞ்சிலவீணரையே. 


2125 வீணாகவம்பரைக்கொண்டாடிப்பாடும்வெறும்புலவீர்‌ 
நாணாகவம்பலகோடலல்லாற்சற்றுநன்மைய்ண்டோ 
பூணாகவம்பலர்கொன்றையவோங்குகதலிப்பொங்கர்‌ 


வாணாகவம்பற்றுமுன்வாவென்றோதும்வருந்தலின்றே. 


2126 வருத்தத்தையாற்றுதல்செய்யேனினியத்தைமாற்றிவருங்‌ 
கருத்தத்தையுந்தவிர்த்தாள்வாய்கடற்கட்டுகிரினிறப்‌ 
பொருத்தத்தைமேவுஞ்சடையாய்பைஞ்ஞீலியெம்புண்ணியனே 
மருத்தத்தையார்கொன்றைத்தாராய்புரத்தொருமாதினனே. 


91 


92 


93 


94 


95 


96 


97 


98 


99 


13 


2127 மாதப்புனற்குமனஞ்சேரொட்டாததைமாற்றுதல்செய்‌ 
தேதப்புனற்பரிற்கூட்டாதெனையுய்யவைத்ததுபூந்‌ 
தாதப்புனற்கொன்றைத்தாரானென்னம்மைதழுவிடத்தான்‌ 


சீதப்புனறற்பணைப்பைஞ்ஞீலிநாதன்றிருவடியே. 100 


திருப்பைஞ்ஞீலித்திரிபந்தாதி முற்றிற்று 


சிறப்புப்பாயிரம்‌ * 
* இதனை இயற்றியவர்‌ பெயர்‌ தெரியவில்லை 


2128 மறைநூறுகளையற்வோர்ந்துளா ருமகிழ்ந்துபவக்‌ 
கறைநூறுமாறுணர்ந்துய்ந்திடுமாறுகயிலையொப்ப 
வுறைநூறுமாடங்கொள்பைஞ்ஞ்லிநாதற்குவந்துகலித்‌ 
துறைநூறுசொற்றனன்மீனாட்சிசுந்தரத்தாயவனே. 


